GOVERNMENT OF TAMIL NADU 

2013 


[Regd . No . TN /CCN /467 /2012 -14 . 
[R . Dis . No . 197 /2009 . 
[Price : Rs. 2 .40 Paise . 


NT OF 


RS 


Am 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


111 


GOVERN 


NII 


17 


TV 


1 


RTE 


RU 


UN 


TRU 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE TE 


IUMPHS 


No . 50 ] 


CHENNAI, WEDNESDAY, DECEMBER 25 , 2013 
Margazhi 10 , Vijaya , Thiruvalluvar Aandu 2044 


Part VI — Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages . 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI 


Amendment to Regulations For Consumer Grievance Redressal Forum And 

Ombudsman .. 


618 -620 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


Loss of Certificates 


620 -621 


DTP _ VI-2 (50 ) — 1 


[617 ] 


618 


TAMIL NADU GOVERNMENTGAZETTE 


[Part VI— Sec. 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI. 
Amendment to Regulations For Consumer Grievance Redressal Forum And Ombudsman . 

[Notification No. TNERC / CGRF & EO /6 -7 , dated 2nd December 2013 ] 
No. VI(2)/263/2013. 

1. In exercise of the powers conferred by clause (r) of sub section (2 ) of Section 181 of the Electricity Act , 2003 (Central Act 
36 of 2003), Tamil Nadu Electricity Regulatory Commission hereby makes the following amendments to the Regulations for 
Consumer Grievance Redressal Forum and Electricity Ombudsman , the draft of the same having been previously published as 
required by sub -section (3 ) of Section 181 of the said Act. 
2. It shall come into force on the date of publication in the Tamil Nadu Government Gazette. 

AMENDMENT 
In the said Regulations, in regulation 3 , in sub regulation (4 ), for clause (c), the following shall be substituted , namely: 

" (c ) Another member shall be from a registered Society of NGO or a consumer organization or a consumer activist and shall 
be nominated by the Commission .” 

(By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission , 

Chennai. 


EXPLANATORY STATEMENT 
In the existing regulation both the external members of the Consumer Grievance Redressal Forum are to be nominated 
by the District Collector where the forum is head quartered . There is undue delay in the nomination of these members and 
consequently the Consumer Grievance Redressal Forum could not function for want of quorum . The Appellate Tribunal for 
Electricity has also directed to ensure filling up of vacancy in the said Forum even six months before the vacancy is expected to 
arise . It is also felt that the independence of the forum can be enhanced by this method. In order to avert such difficulties and to 
give effect to the consumer centric provisions of the Electricity Act. 2003, it is proposed to amend regulation 3 , sub regulation 
( 4 ) ( c ) of the Tamil Reuglations for Consumer Grievance Redressal Forum and Electricity Ombudsman so as to empower 
the Commission to fill up one member from a registered society of NGO or a consumer organization or a consumer activist. 


(By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission , 

Chennai. 


STATEMENT SHOWING THE EXISTING PROVISION 
AND THE PROVISION AS AMENDED . 

Existing Provisio 

( 1) 
" 3 Constitution of Forum for redressal of 
Consumer grievances: 


Proposed Amendment 


- 


(2 ) 


" 3 Constitution of Forum for redressal of 
Consumer grievances: 
(1) ) 


(1) ) 
(2 ) } 
(3 ) 


No Change 


No Change 


( 3 ) 


( 4 ) The forum shall consist of there members to be 
appointed by the distribution licensee with the following 
composition . 

( a ) Chairperson of the Forum shall be a full time 
officer of the licensee not lower in rank than the rank of 
Superintending Engineer. 


(4 ) The forum shall consist of there members 
to be appointed by the distribution licensee with the 
following composition . 

(a ) Chairperson of the Forum shall be a full time 
officer of the licensee not lower in rank than the rank 
of Superintending Engineer. 


Dec . 25 , 2013 ] | 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


619 


(b ) One member shall be a person with 15 to 20 years 
experience in financial / legal profession and shall be nominated 
by the District Collector of the district where the forum is head 
quartered . 


(b ) One member shall be a person with 15 to 20 
years experience in financial / legal profession and shall 
be nominated by the District Collector of the district where the 
forum is head quartered . 


(c ) Another member shall be from a registered society of 
NGO or a consumer organization or a consumer activist and 
shall be nominated by the District Collector of the district where 
the forum is headquartered . ” 


( c) Anothermember shall be from a registred society of 
NGO or a consumer organization or a consumer activist and 
shall be nominated by the Commission ." 


( By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 

S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity 
Regulatory Commission , Chennai . 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , சென்னை . 


மின்நுகர்வோர் குறை தீர்க்கும் மன்றம் மற்றும் மின்குறைதீர்ப்பாளருக்கான ஒழுங்குமுறை விதிகளின் திருத்தம் 

[ அறிவிக்கை எண் : த . மி . ஒ . ஆ ./மி . நு . கு . தீ மற்றும் மி . கு . தீ/6 , 2 - 12 - 2013 ] 
1 . 2003 - ஆம் ஆண்டு மின்சார சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 36 / 2003 ) 181 - ஆம் பிரிவின் ( 2) ஆம் உட்பிரிவின் (r) கூறினால் 
வழங்கப்பட்ட அதிகாரங்களைச் செலுத்தி , தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , மின்நுகர்வோர் குறைதீர்க்கும் மன்றம் மற்றும் 
மின்குறைதீர்ப்பாளர் ஒழுங்குமுறை விதிகளில் , கீழ்க்கண்ட திருத்தத்தை இதன் மூலம் செய்கிறது . அதன் வரைவு மேற்சொன்ன 
சட்டத்தின் 181 ஆம் பிரிவின் ( 3) ஆம் உட்பிரிவினால் வேண்டுறுத்தப்பட்டவாறு முன்னதாக வெளியிடப்பட்டுள்ளது . 
2 . இத்திருத்தம் தமிழ்நாடு அரசிதழில் அவை வெளியிடப்பட்ட நாளிலிருந்து அமலுக்கு வரும் . 

திருத்தம் 
மேற்சொன்ன ஒழுங்குமுறை விதிகளின் 3 ஆம் ஒழுங்குமுறைவிதியில் , 4ஆம் உள் ஒழுங்குமுறை விதியின் கூறு ( இ ) - க்கு பதிலாக 
பின்வரும் கூறு அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

" (இ ) இன்னொரு உறுப்பினர் , பதிவுபெற்ற அரசு சாரா நிறுவனம் அல்லது நுகர்வோர் அமைப்பு அல்லது முனைந்து செயல்படும் 
ஒரு நுகர்வோராகவோ இருத்தல் வேண்டும் . இந்த உறுப்பினர் ஆணையத்தால் நியமிக்கப்படுவார் 
( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 

சி . குணசேகரன் , 

செயலாளர் . 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , 

சென்னை . 

விளக்க அறிக்கை 
தற்போது உள்ள விதிமுறைகளின்படி , மின்நுகர்வோர் குறைதீர்க்கும் மன்றத்தின் பிற இரண்டு உறுப்பினர்களும் , அம்மன்றத்தின் 
தலைமையிடம் அமைந்துள்ள இடத்தில் மாவட்ட ஆட்சியரால் நியமிக்கப்படுகின்றனர் . இம்முறைப்படி நடைபெறும் உறுப்பினர் நியமனம் , 
அதிக அளவிலான காலதாமதத்தை ஏற்படுத்துவதால் , மின்நுகர்வோர் குறைதீர்க்கும் மன்றம் போதிய உறுப்பினர்களுடன் இயங்க 
இயலவில்லை. மேலும் இந்த உறுப்பினர்களின் பதவிக்காலம் காலியாகுவதற்கு ஆறு மாதங்கள் முன்னதாகவே காலியிடங்கள் நிரப்புதல் 
உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மின்சார மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளது . மேலும் இந்த முறைப்படி 
இந்த மன்றத்தின் சுதந்திரத் தன்மையும் அதிகரிக்கும் மேற்குறிப்பிட்ட பிரச்சனைகளை மின்சார சட்டம் 2003 - ன் மின்நுகர்வோர் சார்ந்த 
ஏற்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதின் அடிப்படையில் மின் நுகர்வோர் குறைதீர்க்கும் மன்றம் மற்றும் மின்குறைதீர்ப்பாளர் ஒழுங்குமுறை 
விதி எண் 3 உள் ஒழுங்குமுறை விதி (4 ) (இ ) யை திருத்தம் செய்ய வெண்டியுள்ளது . இதன் மூலம் பதிவுபெற்ற அரசுசாரா நிறுவனம் 
அல்லது நுகர்வோர் அமைப்பு அல்லது முனைந்து செயல்படும் நுகர்வோர் ஒருவரை மன்றத்தின் இன்னொரு உறுப்பினராக நியமனம் 
செய்திட ஆணையத்திற்கு அதிகாரமளிக்க வழிவகுத்துள்ளது . 
(தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 

சி . குணசேகரன் , 

செயலாளர் . 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , 

சென்னை . 


620 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


(Part VI — Sec . 2 


ஏற்கனவே உள்ள வழிவகை மற்றும் திருத்தப்பட்ட வழிவகையை குறிப்பிடும் அறிக்கை . 
ஏற்கனவே உள்ள வழிவகை 

திருத்தப்பட்ட வழிவகை . 


" 3 . நுகர்வோர் குறைதீர்ப்பு மன்றம் அமைத்தல் 


" 3 . நுகர்வோர் குறைதீர்ப்பு மன்றம் அமைத்தல் 


(10 ) 


(1 ) 


(2 ) திருத்தம் இல்லை 


(2) திருத்தம் இல்லை 


(4 ) மின் பகிர்வு உரிமம் பெற்றவர்களால் அமைக்கப்படும் 
மன்றம் கீழே குறிப்பிட்டுள்ள மூன்று அங்கத்தினர்களைக் 
கொண்டிருக்க வேண்டும் . 

( அ ) மன்றத்தலைவர் , மேற்பார்வை பொறியாளர் தர நிலைக்கு 
குறையாமல் இருப்பதுடன் , உரிமம் பெற்றவரின் முழு நேர 
அலுவலராய் இருப்பார் . 

( ஆ ) ஒரு உறுப்பினர் , நிதி / சட்டம் சார்ந்த தொழிலில் 
15 லிருந்து 20 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற ஒருவராய் இருக்க 
வேண்டும் . இந்த உறுப்பினரை மன்றத்தின் தலைமை இடம் உள்ள 
மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியர் நியமிப்பார் . 

(இ ) மற்றைய உறுப்பினர் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசுசாரா 
கூட்டமைப்பிலிருந்தோ அல்லது ஒரு நுகர்வோர் அமைப்பிலிருந்தோ 
அல்லது முனைந்து செயல்படும் ஒரு நுகர்வோராகவோ இருக்க 
வேண்டும் . அவரை மன்றத்தின் தலைமை இடம் உள்ள 
மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியர் நியமிப்பார் . 


(4 ) மின் பகிர்வு உரிமம் பெற்றவர்களால் அமைக்கப்படும் 
மன்றம் கீழே குறிப்பிட்டுள்ள மூன்று அங்கத்தினர்களைக் 
கொண்டிருக்க வேண்டும் . 

( அ ) மன்றத்தலைவர் , மேற்பார்வை பொறியாளர் தர நிலைக்கு 
குறையாமல் இருப்பதுடன் , உரிமம் பெற்றவரின் முழு நேர 
அலுவலராய் இருப்பார் . 

( ஆ ) ஒரு உறுப்பினர் , நிதி / சட்டம் சார்ந்த தொழிலில் 
15 லிருந்து 20 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற ஒருவராய் இருக்க 
வேண்டும் . இந்த உறுப்பினரை மன்றத்தின் தலைமை இடம் உள்ள 
மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியர் நியமிப்பார் . 

( இ ) இன்னொரு உறுப்பினர் , பதிவுபெற்ற அரசு சாரா நிறுவனம் 
அல்லது நுகர்வோர் அமைப்பு அல்லது முனைந்து செயல்படும் ஒரு 
நுகர்வோராகவோ இருத்தல் வேண்டும் . இந்த உறுப்பினர் 
ஆணையத்தால் நியமிக்கப்படுவார் . 


சி . குணசேகரன் , 

செயலாளர் . 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , 

சென்னை . 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 

LOSS OF CERTIFICATES 
It is hereby notified that the Original Higher Secondary Certificates / Matriculation Certificates / Diploma Certificates/ 
School Certificates of the following pupils are reported to have been lost beyond recovery . Necessary steps are 
being taken to issue the duplicate of the said Certificates . If the Originals were to be found by anybody , they should 
be treated as invalid and sent to the Secretary , Board of Higher Secondary Examination / Directorate of Government 
Examinations , Chennai-6 / Director of Technical Education , Chennai- 25 / Inspector / Inspectress of Matriculation and Anglo 
Indian Schools as the case may be for cancellation : 


Month 
and Year . 


Details of 
Examination . 


Reference Number 

and Date. 


Sl. No . Name of the Candidate Register Number 
and Date of birth and Certificate 

Number . 
(1 ) 

( 3 ) 
No . VI(2)/ 264/ 2013 . 

Saravanakumar, T .N . 545968 
08 - 07 - 1993 

Sc550996 


( 2 ) 


( 4 ) 


( 5 ) 


( 6 ) 


August 2008 


TES First Class கடித எண் . 111739/ ட்டி( 3)/2013, 

5 - 12 - 2013. 


No . VI (2)/265/ 2013 . -- 
1 . Ramesh , K .. 

20 - 07 - 1985 


362708 JE 934953 February 2007 TTJ First Class கடித எண் . 113102/ ட்டி ( 3)/2013 , 

6 - 12 - 2013 . 
264029 JE 834726 February 2005 TEJ First Class 
362286 SC 543812 February 2008 TES Second 

Class 


Dec. 25, 2013] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


621 


Sl. No . 


Name of the Candidate 

and Date of birth . 


Month 
and Year. 


Details of 
Examination . 


Reference Number 

and Date. 


Register Number 
and Certificate 
Number. 

(3 ) 


(4 ) 


(5 ) 


(6 ) 


(1) 

- (2 ) 
No. VI(2 )/266 /2013. — 

1. P. (GTQlomy 


G 


uri 1990 


12252 
050189 - B 


Embroidery 
(Higher) 
Second Class 


15 .5 . 6600 . 105530 / 193 /2012, 

5 - 12 - 2013 


No . VI(2 )/267/ 2013 . — 

1. N . Vivekanandan 


November 1984 


13406 
010491 B 


Geometrical 
Drawing-Higher 


15 .8 . 676001 . 056591/11/2013 , 

11 - 12 -2013. 


5641 
007402 B 


November 1983 


Free hand 
outline and Model 
Drawing -Higher 


15252 
022666 B 


November 1985 


Painting Higher 


November 1985 


14899 
019055 B 


Design ( Interior Decoration ) 
Higher 


க . கமலா , 
கூடுதல் செயலாளர் ( தொழில் நுட்பம்), (பொறுப்பு), 

அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

686060607 – 600 006 . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , 

CHENNAI ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


